GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2021 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 
ALONE 
TE 


E 


- 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 36 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 8 , 2021 

Aavani 23 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part || --Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . . 


Pages . 


பொதுத் துறை 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


Consumer Protection Act . — Establishment of 

Consumer Commissions in the State . 


374 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


[ விருதுகள் - சுதந்திரத் தினவிழா , 2021 - மாண்புமிகு 

முதலமைச்சர் அவர்களால் சுதந்திரத் தினத்தன்று 
தமிழ்நாட்டிற்கும் , தமிழினத்திற்கும் மாபெரும் 
பங்காற்றிய " திரு . என் சங்கரய்யா " என்பவருக்கு 
" தகைசால் தமிழர் " விருதினை வழங்க 
ரூ . 10,00,000 / - ( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) 
மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்க ஆணை 

வெளியிடப்படுகிறது . ) 
( விருது துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான 

கல்பனா சாவ்லா விருது 2021 ( மறைந்த ) 
திருமதி . ப . சண்முகப்பிரியா , மருத்துவ அலுவலர் , 
மதுரை மாநகராட்சி அனுப்பானடி , அரசு நகர்ப்புற 
ஆரம்ப சுகாதார மையம் அவர்களுக்கு வழங்க 
ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


Minimum Wages Act . — Revision of minimum rates 

of wages for Employment in any rice mill flour 

mill or dhall mill . 
Labour Court for Adjudication . 


377-378 


374-376 


376-377 


- 


378 


D.T.P.- || -2 ( 36 ) -1 


[ 373 ] 


374 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11 - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO - OPERATION , FOOD AND CONSUMER 

PROTECTION DEPARTMENT 


Establishment of Consumer Commissions in the State 

under the Consumer Protection Act , 2019 . 


[ G.O. Ms. No. 67 , Co - operation , Food and Consumer 

Protection ( H2 ) , 17th August 2021 , 

ஆவணி 1 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு 2052 ) 
No. 11 ( 2 ) /CFCP/637/2021.-In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 42 of the Consumer 
Protection Act , 2019 ( Central Act 35 of 2019 ) , the Governor 
of Tamil Nadu hereby establishes a State Consumer Disputes 
Redressal Commission , to be known as State Commission 
with effect from the 20th July , 2020 . 


2. The President and every other member of the State 
Commission appointed immediately before the commencement 
of the Consumer Protection Act , 2019 ( Central Act 35 of 
2019 ) shall continue to hold office as the President and 
Member of the State Commission as provided in Section 
45 of the said Act . 


8 . Erode District 
9 . Karur District 
10 . Krishnagiri and Dharmapuri districts at Krishnagiri 
11 . Madurai District 
12 . Nagapattinam District 
13 . Kanyakumari District at Nagercoil 
14 . Namakkal District 
15 . Perambalur District 
16 . Salem District 
17 . 

Sivagangai district 
18 . Ramanathapuram District ( Combined with 

Sivagangai District Commission ) 
19 . Virudhunagar District at Srivilliputhur 
20 . Thanjavur District 
21 . Pudukkottai District ( Combined with Thanjavur 

District Commission ) 
22 . The Nilgiris District 
23 . Theni District 
24 . Tiruchirappalli District 
25 . Tirunelveli District 
26 . Tiruppur District 
27 . Tuticorin District 
28 . Tiruvallur District 
29 . Tiruvarur District 
30 . Thiruvannamalai District 
31. Vellore District 
32 . Villupuram District 


NOTIFICATION - || 


[ G.O. Ms. No. 67 , Co - operation , Food and Consumer 

Protection ( H2 ) , 17th August 2021 , 

ஆவணி 1 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு 2052 ] 
No. || ( 2 ) /CFCP/638/2021.-In exercise of the powers 
conferred by the proviso to sub - section ( 2 ) of Section 42 
of the Consumer Protection Act , 2019 ( Central Act 35 of 
2019 ) , the Governor of Tamil Nadu hereby establishes 
regional bench of the State Commission at Madurai , to 
be known as Circuit Bench of the State Commission at 
Madurai with effect from the 20th July , 2020 . 


NOTIFICATION - III 


3. The President and every other members of the 
District Commission appointed immediately before the 
commencement of the Consumer Protection Act , 2019 
( Central Act 35 of 2019 ) shall continue to hold office as 
the President and Member of the District Commission as 
provided in Section 31 of the said Act . 


[ G.O. Ms. No. 67 , Co - operation , Food and Consumer 

Protection ( H2 ) , 17th August 2021 , 

ஆவணி 1 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு 2052 ) 
No. 11 ( 2 ) /CFCP/639/2021.-In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 28 of the Consumer 
Protection Act , 2019 ( Central Act 35 of 2019 ) , the Governor 
of Tamil Nadu hereby establishes the District Consumer 
Disputes Redressal 

Redressal Commissions , to be known as 
the District Commission in the following Districts in the 
State with effect from the 20th July , 2020 : 


Md . NASIMUDDIN , 
Additional Chief Secretary to Government . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 

DEPARTMENT 


Draft Notification under the Minimum Wages Act . 


1 . 


2 . 


Revision of minimum rates of wages for Employment in 

any rice mill , flour millor dhall mill under the Act . 


3 . 


4 . 


Ariyalur District 
Kanchipuram District at Chengalpattu 
Chennai District Chennai ( South ) 
Chennai District Chennai ( North ) 
Coimbatore District 
Cuddalore District 
Dindigul District 


- 


5 . 


[ G.O. ( D ) . No. 364 , Labour Welfare and Skill 

Development ( J1 ) , 16th August , 2021 , 

ஆடி 31 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 
No. 11 ( 2 ) /LWSD/640/2021.- The following draft 
Notification , which it is proposed to be issued in exercise 


6 . 


7 . 


Sep. 8 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


375 


Classes of Employees 


Serial 
Number 


of the powers conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of 
Section 3 and sub - section ( 2 ) of Section 5 of the Minimum 
Wages Act , 1948 ( Central Act XI of 1948 ) , is hereby published 
for information of all persons likely to be affected thereby , 
as required by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 5 
of the said Act . 


Minimum Rates 
of Basic wages . 

( per day ) 
( Rs.P. ) 

( 3 ) 


( 2 ) 


Mechanic 


270.50 


Oiiers 


261.00 


267.00 


Paddy Boilers 

Paddy Drivers 
Paddy Millers 


261.00 


( 1 ) 
( 13 ) 
( 14 ) 
( 15 ) 
( 16 ) 
( 17 ) 
( 18 ) 
( 19 ) 
( 20 ) 
( 21 ) 
( 22 ) 


2. Notice is hereby given that the draft Notification will 
be taken into consideration on or after the expiry of two 
months from the date of publication of this Notification in 
the Tamil Nadu Government Gazette and that any objection 
or suggestion , which may be received from any person 
with respect thereto before the expiry of the aforesaid 
period will be considered by the Government of Tamil Nadu . 
Objection or suggestion , if any , should be addressed to 
the Secretary to Government , Labour Welfare and 
Skill Development Department , Secretariat , Chennai 
600 009 through the Commissioner of Labour , DMS Campus , 
Chennai - 600 006 . 


261.00 


261.00 


Sweepers 
Shellerman 


261.00 


Winnowers 


261.00 


Paddy Soakers 


261.00 


Water Carriers 


261.00 


( 23 ) 


261.00 


Draft Notification 


( 24 ) 


261.00 


Watchman 
Mazdoors employed in 
polishing 
Rice Measures 


( 25 ) 


262.00 


261.00 


( 26 ) 


Mazdoors employed in 
grinding grain 


Dhall Manufacturers 


261.00 


In exercise of the powers conferred by clause ( b ) 
of sub - section ( 1 ) of Section 3 and sub - section ( 2 ) of 
Section 5 of the Minimum Wages Act , 1948 ( Central 
Act XI of 1948 ) and in supersession of the Labour and 
Employment Department Notification No. II ( 2 ) / LE / 215 / 2018 , 
published at pages 252 and 253 of Part II - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette , dated the 
7th March 2018 , the Governor of Tamil Nadu , 
hereby revises the minimum rates of wages payable 
to the classes of employees in the Employment in 
any rice mill , flour millor dhall mill in the State of 
Tamil Nadu , specified in column ( 2 ) of the Schedule below , as 
specified in the corresponding entries in column ( 3 ) thereof . 


( 27 ) 
( 28 ) 


Loadman 


261.00 


Peons 


261.00 


( 29 ) 
( 30 ) 


267.00 


Carpenters 
Varukadalai Workers 


( 31 ) 


270.50 


7632.00 


( 32 ) 


Clerk 


THE SCHEDULE 


per month 


Employment in any rice mill , flour millor dhall mill . 


7363.00 


( 33 ) 


Attenders 


per month 


Classes of Employees 


Serial 
Number 


Minimum Rates 
of Basic wages . 

( per day ) 
( Rs.P. ) 

( 3 ) 


Explanations.- ( 1 ) Dearness Allowance.- In addition 
to the minimum rates of basic wages fixed above , the 
employees shall be paid dearness allowance as follows : 


( 1 ) 


270.50 


( 2 ) 
Hamalis ( Bag Carriers ) 
Bag Weighter of Katta 
Mazdoors 


( 2 ) 


267.00 


( 1 ) The dearness allowance is linked to the Average 

Consumer Price Index Number for Chennai City 
for the year 2010 ( that is 161 points with base 
2001 = 100 ) and for every raise of one point over 
and above 161 points an increase of Rs.1.60 
( one rupee and sixty paise only ) per day shall be 
paid as dearness allowance . 


( 3 ) 


Bag Stitchers 


267.00 


( 4 ) 


Carriers of husk 


261.00 


( 5 ) 


Mazdoors including 
Miscellaneous Workers 


261.00 


( 6 ) 


Carriers of Rice 


261.00 


( ii ) The dearness allowance shall be calculated on the 

first April of every year on the basis of the average 
of the indices of the preceding twelve months , that 
is , from January to December 


( 7 ) 


279.00 


( 8 ) 


Engine Driver 
Electrician 
Fireman 


279.00 


( 9 ) 


262.00 


( 10 ) 


Fitter 


267.00 


( iii ) The first calculation of dearness allowance shall 

be effective from the date of publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette , 
based on the Average Consumer Price Index of 
the previous year . 


Hullerman 


262.00 


( 11 ) 
( 12 ) 


Maistries 


270.50 


376 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


( 2 ) ( i ) The daily rates of wages and dearness allowance பதியப்பட்டுள்ள Absent- ஐ திருத்தி விசாரணை நாட்களாக 
include the element of Holiday Wages also . 

வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
( ii ) To arrive at daily wages , monthly rates of wages 

நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
shall be divided by 26 . 

சென்னை மெட்ரோ இரயில் லிமிடெட் நிறுவனம் 
( ( iii ) To arrive at monthly wages , the daily wages [ அரசாணை ( டி ) எண் 370 , தொழிலாளர் நலன் மற்றும் 
shall be multiplied by 30 . 

திறன் மேம்பாட்டு ( அ ) த் துறை , 17 ஆகஸ்ட் 2021 , 
( ( 3 ) Where the nature of work is the same , no distinction 

ஆவணி 1 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
in the payment of wages shall be made in the case of 

No. II ( 2 ) /LWSD/642/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
men and women employees . 

குறிப்பிட்டுள்ள பொருள் 

பொருள் தொடர்பாக , சென்னை மெட்ரோ 
( 4 ) Wherever the existing wages are higher than the 

இரயில் 

லிமிடெட் நிறுவனம் என்ற நிர்வாகத்திற்கும் 
minimum wages fixed herein , such existing wages shall be 

சி.எம் . ஆர் . எல் எம்ப்ளாயீஸ் 

யூனியன் 

என்ற 
continued to be paid . 

தொழிற்சங்கத்திற்குமிடையே , தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
Disputes between workmen and Managements referred to 
Labour Courts for Adjudication 

மேற்சொன்ன தொழிற் தகராறை சென்னை , தொழிலாளர் 

நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
[ அரசாணை ( டி ) எண் 369 , தொழிலாளர் நலன் மற்றும் 

1947 
திறன் மேம்பாட்டு ( அ ) த் துறை , 17 ஆகஸ்ட் 2021 , 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
ஆவணி 1 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) ( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) 

பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
No. II ( 2 ) / LWSD / 641 / 2021 .-- இந்த ஆணையின் இணைப்பில் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு மாநகர 

சென்னை , 

தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் நேதாஜி வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மேற்சொன்ன தொழிற் தகராறை சென்னை , தொழிலாளர் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

இணைப்பு 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

எழுவினா 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , சி.எம்.ஆர்.எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க உறுப்பினரான 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் திரு . A. பிரேம்குமார் ( பணி எண் . 5128 ) 1947 ஆம் ஆண்டு 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற்தகராறுகள் சட்டம் , பிரிவு 2 ( s ) - ன் கீழ் பணியாளர் தான் 
மேலும் , 1947 ஆம் 

என்றும் , அவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு மூன்றாண்டு 
ஆண்டு தொழிற் தகராறுகள் 

காலத்திற்கு ( Without Cumulative Effect ) நிறுத்தம் செய்து 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நிர்வாகம் வழங்கியுள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

தானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 

[ அரசாணை ( டி ) எண் 371 , தொழிலாளர் நலன் மற்றும் 
எழுவினாக்கள் 

திறன் மேம்பாட்டு ( அரித் துறை , 17 ஆகஸ்ட் 2021 , 
கோரிக்கை எண் . 1 

ஆவணி 1 பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 ) 
திரு . கு . லெனின் ( பணி எண் C54360 ) நடத்துனருக்கு 

No II ( 2 ) / - WSD / 643 / 2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
02-03-2019 முதல் 28-04-2019 வரையிலான நாட்கள் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சென்னை மெட்ரோ இரயில் 
நிர்வாகத்தால் பதியப்பட்டுள்ள Absent- ஐ ரத்து செய்து 

லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் சி.எம்.ஆர்.எல் எம்ப்ளாயீஸ் 
பணிவரன்முறைப்படுத்தி அதற்குண்டான காலமுறை ஊதியம் 

யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மற்றும் பணித்தொடர்ச்சி , பணி உயர்வு மற்றும் பின் சம்பளம் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 

மேற்சொன்ன தொழிற் தகராறை சென்னை , தொழிலாளர் 
நியாயமானது தானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
கோரிக்கை எண் . 2 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . கு . லெனின் ( பணி எண் C54360 ) நடத்துனருக்கு 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
03-09–2019 , 18-09-2019 , 30-09-2019 , 10-10-2019 , 24-10-2019 , ( மத்தியச் சட்டம் 

சட்டம் XIV / 1947 ) 

XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( g ) 
31-10-2019 , 20-11-2019 , 05-12-2019 , 19-12-2019 , 03-01-2020 , பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
23-01-2020 , 10-02-2020 , 04-03-2020 ஆகிய நாட்களுக்கு 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 


58 


Sep. 8 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


377 


சென்னை , தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 

இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


எழுவினா 


சி.எம் . ஆர் . எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க உறுப்பினரான 
திரு . S. சச்சிதானந்தம் ( பணி எண் . 5216 ) 1947 ஆம் ஆண்டு 
தொழிற்தகராறுகள் சட்டம் , பிரிவு 2 ( s ) - ன் கீழ் பணியாளர் தான் 
என்றும் , அவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு மூன்றாண்டு 
காலத்திற்கு ( Without Cumulative Effect ) நிறுத்தம் செய்து 
நிர்வாகம் வழங்கியுள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் 
என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் 372 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( அரித் துறை , 18 ஆகஸ்ட் 2021 , 
ஆவணி 2 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 

No. II ( 2 ) /LWSD/644/2021.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சென்னை மெட்ரோ இரயில் 
லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் சி.எம்.ஆர்.எல் எம்ப்ளாயீஸ் 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே , தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தொழிற்தகராறை சென்னை , தொழிலாளர் 
நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
சென்னை தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


பொதுத் துறை 
தலைமைச் செயலகம் , 2021 செப்டம்பர் 8 . 
No. II ( 2 ) / PU / 645 / 2021 .- 
[ விருதுகள் சுதந்திரத் தினவிழா , 2021 மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்களால் சுதந்திரத் தினத்தன்று தமிழ்நாட்டிற்கும் , 
தமிழினத்திற்கும் மாபெரும் பங்காற்றிய " திரு . என் சங்கரய்யா " 
என்பவருக்கு " தகைசால் தமிழர் " விருதினை வழங்க ரூ .10,00,000 / 
( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்க 
ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

[ அரசாணை ( நிலை ) எண் . 451 , பொது ( பொது- ) த் துறை , 
6 ஆகஸ்ட் 2021 , ஆடி 21 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 
படிக்கப்பட்டது : 

1 . அரசாணை ( நிலை ) எண் . 437 , பொது ( பொது -1 ) த் 

துறை , நாள்.26-07-2021 . 
ஆணை எண் . 451 , பொது ( பொது -1 ) த் துறை , 2021 ஆகஸ்ட் 6 . 

பார்வையில் படிக்கப்பட்ட அரசாணையில் தமிழ்நாட்டிற்கும் , 
தமிழினத்திற்கும் மாபெரும் பங்காற்றிய தமிழர்களை 
பெருமைப்படுத்தும் வகையில் ஒரு புதிய விருதை " தகைசால் 
தமிழர் விருது " என்ற பெயரில் வழங்கவும் , இவ்விருது 2021 ஆம் 
ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சுதந்திரத் தினத்தன்று முதலமைச்சர் 
அவர்களால் வழங்கப்படும் எனவும் ஆணையிடப்பட்டுள்ளது . 

2. இவ்விருதினை பெறும் விருதாளருக்கு ரூ . 10,00,000 / -க்கான 
( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) காசோலை மற்றும் பாராட்டுச் 
சான்றிதழ் வழங்கப்படும் என பார்வையில் காணும் அரசாணையில் 
வெளியிடப்பட்டுள்ளது . 

3. 2021 ஆம் சுதந்திரத் தின விழாவில் " தகைசால் தமிழர் 
விருது " வழங்குவது குறித்து 27-07-2021 அன்று மாண்புமிகு 
முதலமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் 
திரு . என் சங்கரய்யா அவர்களுக்கு " தகைசால் தமிழர் விருது " 
வழங்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது . 

4. மேலே பத்தி 3 - ல் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 2021 - ஆம் 
ஆண்டிற்கான " தகைசால் தமிழர் விருது " தேர்வு செய்யப்பட்டுள்ள 
திரு . என் . சங்கரய்யா அவர்களுக்கு ரூ . 10,00,000 / - க்கான 
( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) காசோலை மற்றும் பாராட்டுச் 
சான்றிதழ் வழங்க ஒப்பளிப்பு செய்து இதன் மூலம் ஆணை 
வெளியிடப்படுகிறது . 

5. பத்தி 4 - ல் ஒப்பளிக்கப்பட்ட தொகை ரூ .10,00,000 / 
( ரூபாய் பத்து இலட்சம் மட்டும் ) கீழ்கண்ட புதிய கணக்குத் 
தலைப்பில் பற்று வைக்கப்பட வேண்டும் . 


இணைப்பு 


" 2075-00- பல்வகைப் பொதுவான பணிகள் - 104 - தன்னிகரற்ற 
பணிகளுக்கான உதவித் தொகைகளும் வெகுமதிகளும் - மாநிலச் 
செலவினங்கள் - AV- தகைசால் தமிழர் விருது - 359 பரிசுகளும் 
வெகுமதிகளும் - 01 பரிசுகளும் வெகுமதிகளும் IFHRMS DPC - 
2075 00 104 AV 35901 " 


எழுவினா 
சி.எம்.ஆர்.எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க உறுப்பினரான 
திரு . ப . முத்தரசன் ( பணி எண் . 5211 ) 1947 ஆம் ஆண்டு 
தொழிற்தகராறுகள் சட்டம் , பிரிவு 2 ( S ) - ன் கீழ் பணியாளர் தான் 
என்றும் , அவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வு ஒராண்டு 
காலத்திற்கு ( Without Cumulative Effect ) நிறுத்தம் செய்து 
நிர்வாகம் வழங்கியுள்ள தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் 
என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தானா ? ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


6. மேற்காணும் புதிய கணக்குத் தலைப்பிற்கு செயலாளர் , 
பொதுத்துறை அவர்கள் மதிப்பீடு கணக்கு நேரமைப்பு மற்றும் 
கட்டுப்பாட்டு அலுவலர் ஆவார் . 

7. மேலும் , பத்தி 4 - ல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை 
மேற்கொள்ள தேவையான நிதியொதுக்கம் ரூ . 10,00,000 / 
2021-2022 ஆம் ஆண்டிற்கான திருத்திய மதிப்பீடு / இறுதி 
திருத்திய நிதி ஒதுக்கத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும் . இந்நிதி 
ஒதுக்கம் செய்ய இருப்பதை எதிர் நோக்கி , மேலே பத்தி 4 - ல் 


ஆர் . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


378 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


ஒப்பளிப்பு செய்யப்பட்ட தொகையான ரூ .10,00,000 / -க்கான 
விருதாளரின் பெயரில் காசோலையாக பெற்று வழங்கிட 
பிரிவு அலுவலர் , 

பொது ( பட்டியல் - அத் துறை 
கேட்டுக்கொள்ளப்படுகிறார் . இதுகுறித்து சட்டப்பேரவையின் 
கவனத்திற்கு கொண்டுவரும் பொருட்டு , இவ்வாண்டின் துணை 
மதிப்பீட்டில் ( Supplementary Estimates ) குறிப்பிட்டு சேர்த்திடல் 
வேண்டும் . 


உரிய 


8 . மேலே பத்தி 
பத்தி 7 - ல் 

அனுமதிக்கப்பட்ட இக்கூடுதல் 
செலவினத்திற்கான 

கருத்துருவை 2021-2022 ஆம் 
ஆண்டிற்கான திருத்திய / இறுதி திருத்திய நிதி ஒதுக்கத்தில் 
சேர்ப்பதற்கும் மேலும் இச்செலவினத்தை துணை மதிப்பீட்டில் 
சேர்த்திடும் பொருட்டு தேவையான விளக்கக்குறிப்பினையும் 
தவறாது உரிய நேரத்தில் நிதி ( பொது வரவு -1 ) த் துறைக்கு 
அனுப்புமாறு பொது ( பல்வகைத் துறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

9. இவ்வாணைக்கு நிதித் துறையின் அ.சா.கு. எண் . 
32026 / நிதி / பொது / 2021 , நாள் : 06-08-2021 இசைவுடனும் கூடுதல் 
நிதியொதுக்க பேரேடு எண் . 294 ( இருநூற்று தொன்னூற்று 
நான்கு ) பெற்று வெளியிடப்படுகிறது . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ஆணை எண் . 452 , பொது ( பொது -1 ) த் துறை , 2021 ஆகஸ்ட் 9 . 

விண்வெளியை வெற்றி கொண்ட முதல் இந்தியப் பெண்மணி 
எனும் சிறப்பினைப் பெற்ற மறைந்த வீர மங்கை கல்பனா 
சாவ்லாவின் நினைவைப் போற்றும் வகையில் , தமிழகத்தில் உள்ள 
பெண்கள் கல்பனா சாவ்லாவை முன்மாதிரியாகக் கொண்டு சாகசச் 
செயல்கள் செய்திட ஊக்கம் பெறும்பொருட்டு , “ துணிவு மற்றும் 
சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை தோற்றவித்து , 
ஒவ்வோர் ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு 
முதலமைச்சர் அவர்கள் இவ்விருதினை வழங்கிச் சிறப்பிப்பார்கள் 
என்று மேலே படிக்கப்பட்ட அரசாணை ஒன்றில் அறிவிக்கப்பட்டு , 
ஆண்டுதோறும் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது . இவ்விருது , 
ஐந்து லட்ச ரூபாய் ரொக்கப்பரிசு , தங்க முலாம் பூசிய வெள்ளிப் 
பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றினை கொண்டதாகும் . 
2 . 2021 - ஆம் ஆண்டிற்கான துணிவு மற்றும் 

சாகசச் 
செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை பெறுவதற்கு 
( மறைந்த ) திருமதி . ப . சண்முகப்பிரியா , மருத்துவ அலுவலர் 
அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் . மேற்கண்ட விருதிற்கென 
ரூ . 5,00,000 ( ரூபாய் ஐந்து இலட்சம் மட்டும் ) காசோலையும் , 
ரூ .9,000 ) ( ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டு ) மதிப்புள்ள பதக்கம் மற்றும் 
சான்றிதழ் ஆகியவற்றை ( மறைந்த ) திருமதி . ப . சண்முகப்பிரியா , 
க / பெ . திரு . செ . சண்முகப்பெருமாள் அவர்களுக்கு வழங்க 
( மரணத்திற்கு பின் ) அரசால் இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது . 


டி . ஜகந்நாதன் , 
அரசுச் செயலாளர் . 


3. மேலே பத்தி 2 ல் குறிப்பிட்டுள்ள விருதாளர் ( மறைந்த ) 
திருமதி . ப . சண்முகப்பிரியா , மருத்துவ அலுவலர் அவர்களுக்கான 
விருது தொகை அவரின் கணவர் திரு . செ.சண்முகப்பெருமாள் 
அவர்களுக்கு காசோலை / கேட்பு வரைவோலையாக வழங்கப்பட 
வேண்டும் . 


தலைமைச் செயலகம் , 2021 செப்டம்பர் 8 . 


No. | ( 2 ) /PU/646/2021. 


- 


4. மேற்படி செலவு கீழ்க்காணும் கணக்கு தலைப்பில் பற்று 
வைக்கப்படல் வேண்டும் : 


[ விருது துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா 
சாவ்லா விருது 2021 - ( மறைந்த ) திருமதி . ப . சண்முகப்பிரியா , 
மருத்துவ அலுவலர் , மதுரை மாநகராட்சி அனுப்பானடி , அரசு 
நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் அவர்களுக்கு வழங்க ஆணை 
வெளியிடப்படுகிறது . ] 


" 2075 - 00 - பல்வகைப் பொதுவான பணிகள் - 800 - ஏனைய 
மாநிலச் செலவினங்கள் - HZ - வீர தீரச் செயல்களுக்கான கல்பனா 
சாவ்லா விருது வழங்குதல் 359 பரிசுகளும் வெகுமதிகளும் - 01 
பரிசுகளும் வெகுமதிகளும் " ( IFHRMS 2075 00 800 Hz 35901 ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : -- 


[ அரசாணை ( நிலை ) எண் . 452 பொது ( பொது - 1 ) த் துறை , 
9 ஆகஸ்ட் 2021 , ஆடி 24 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052. ) 
படிக்கப்பட்டது : 
1 . அரசாணை ( நிலை ) எண் . 160 , பொது ( பொது -1 ) த் 

துறை , நாள் : 07-02-2003 . 
2 . அரசாணை ( நிலை ) எண் . 791 , பொது ( பொது -1 ) த் 

துறை , நாள் : 04-08-2003 . 
3 மாவட்ட ஆட்சித் தலைவர் , மதுரை அவர்களின் 

கடித ந.க.எண் . 18075 / 2021 / சி 1 , நாள் : 04-06-2021 . 


5. ( மறைந்த ) திருமதி ப . சண்முகப்பிரியா , மருத்துவ அலுவலர் 
அவர்களுக்கு விருதுத் தொகையான ரூ . 5,00,000 / -யை ( ரூபாய் 
ஐந்து இலட்சம் மட்டும் ) காசோலையாகவும் மற்றம் பதக்கம் 
செலவினமான ரூ . 9,000 / -யை ( ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டும் ) 
ரொக்கமாகவும் பெற்று பிரிவு அலுவலர் , பொது ( பொது -1 ) த் துறை 
அவர்களிடம் வழங்க பிரிவு அலுவலர் , பொது ( பட்டியல்.அ ) த் துறை 
அவர்களுக்கு அனுமதியளிக்கப்படுகிறது . 


3 . 


6. இவ்வாணைக்கு நிதித் துறையின் அரசாணை எண் . 519 , நிதி 
( சம்பளங்கள் ) த் துறை , நாள் : 29-09-1997 - ல் வெளியிடப்பட்டுள்ள 
ஆணைகளின்படி அத்துறையின் இசைவு தேவையில்லை . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


டி . ஜகந்நாதன் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


